﻿282.இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்குக் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால், அதை எழுதிவைத்துக்கொள்ளுங்கள்.அவ்வாறு எழுதுபவர் உங்களுக்கிடையே நேர்மையான முறையில் எழுதட்டும்.எழுத்தர், எழுத மறுக்காமல் தமக்கு அல்லாஹ்  கற்றுக்  கொடுத்ததைப் போன்று எழுதிக் கொடுக்கட்டும்.
கடன் வாங்கியவர், (கடன் பத்திரத்தின்) வாசகம் சொல்ல வேண்டும்.அவர் தம் இறைவனாகிய அல்லாஹ் வை அஞ்சிக்கொள்ளட்டும்.அதில் எதையும் அவர் குறைத்துவிட வேண்டாம்.கடன் வாங்கியவர் விவரமற்றவராக, அல்லது பலவீனராக, அல்லது தாமாக வாசகம் சொல்ல இயலாதவராக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நேர்மையாக வாசகம் சொல்லட்டும்.
(இவ்வாறு எழுதும்போது) உங்கள் ஆண்களில் இருவரைச் சாட்சிகளாக்கிக்கொள்ளுங்கள்.இரு ஆண்கள் இல்லையென்றால், நீங்கள் திருப்தி அடையும் ஓர் ஆணும் இரண்டு பெண்களும் சாட்சிகளாக இருக்கட்டும்.அவ்விரு பெண்களில் ஒருவர் மறந்துவிட்டால் மற்றொருவர் நினைவூட்டுவார்.அழைக்கப்படும்போது சாட்சிகள் மறுக்க வேண்டாம்.(கடன்) சிறிதாயினும் பெரிதாயினும் அதன் தவணையைக் குறிப்பிட்டு எழுதுவதில் நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம்.
இதுவே அல்லாஹ் விடம் மிகவும் நேர்மையானதாகும்; சாட்சியத்திற்கு வலுவூட்டக்கூடியதாகும்; நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க ஏற்றதாகும்.எனினும், உங்களிடையே அப்போதே நடக்கும் (நேரடி) வியாபாரமாக இருப்பின், அதை எழுதிவைக்காமல் இருப்பதால் உங்கள்மீது எந்தக் குற்றமுமில்லை.வியாபார ஒப்பந்தம் செய்யும்போது நீங்கள் சாட்சிகளை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள்.
எழுத்தருக்கும் சாட்சிக்கும் எவ்வித இடையூறும் அளிக்கப்படக் கூடாது.(அவ்வாறு) நீங்கள் செய்தால் அது உங்களது குற்றமே.(எனவே,) அல்லாஹ் வை அஞ்சுங்கள்.அல்லாஹ்  உங்களுக்கு (சிறந்த வழிமுறைகளை)க் கற்றுத்தருவான்.அல்லாஹ்  அனைத்துப் பொருள்களையும் அறிபவன் ஆவான்.
-----------------------------------------------------------------------------------------------------------------------------------
இந்த வசனம்தான் (282) குர்ஆனிலேயே பெரிய வசனமாகும்.(இதற்கு "ஆயத்துத் தைன்" கடன் வசனம் என்று பெயர்.) "இறை அரியணையிலிருந்து (அர்ஷ்) அண்மைக் காலத்தில் அருளப்பெற்ற வசனம், கடன் தொடர்பான இந்த வசனம்தான் என்று எனக்குத் தகவல் கிடைத்தது" என சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

கடன் ஒப்பந்த விதிமுறைகள் 
-------------------------------------
அல்லாஹ்  இந்த வசனத்தில், தவணை முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது, அதைப் பதிவு செய்துகொள்ள வேண்டும் என இறைநம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டியுள்ளான்.இதன் மூலம், கொடுக்கல் வாங்கலின் காலமும் அளவும் பாதுகாக்கப்படும்; மேலும், இது சாட்சிகளையும் கட்டுப்படுத்தும்.
இதை உணர்த்தும் வகையிலேயே இந்த வசனத்தின் இறுதியில், "இதுவே அல்லாஹ் விடம் மிகவும் நேர்மையானதாகும்; சாட்சியத்திற்கு வலுவூட்டக் கூடியதாகும்; நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க ஏற்றதாகும்" என்று அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: தவணை குறிப்பிடப்பட்ட "சலம்" எனும் வணிகமுறை தொடர்பாகவே இந்த வசனம் அருளப்பெற்றது என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "தவணை குறிப்பிட்டுப் பொறுப்பேற்கப்படும் கடன் செல்லும் என நான் உறுதியளிக்கிறேன்" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.பின்னர் இந்த வசனத்தையும் அவர்கள் ஓதிக்காட்டினார்கள்.
மேலும், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் மதீனாவுக்குச் சென்றபோது, மக்கள் இரண்டு, அல்லது மூன்று ஆண்டுகளில் கனிகளைப் பெற்றுக்கொள்வதற்காக முன்பணம் செலுத்திவந்தனர்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (ஒரு பொருளை வாங்குவதற்காக) முன்பணம் கொடுப்பவர் (அப்பொருளின்) அளவு, எடை, காலம் ஆகியவற்றை நிர்ணயம் செய்து முன்பணம் கொடுக்கட்டும்.
அல்லாஹ்  இந்த வசனத்தில், கடன் ஒப்பந்தத்தை உறுதியோடு காப்பதற்காக அதை எழுதி வைத்துக்கொள்ளும்படி கட்டளையிட்டுள்ளான்.ஆனால், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கயோ, "நாம் எழுத வாசிக்கத் தெரியாத சமுதாயமாவோம்.நமக்கு எழுத்தோ நட்சத்திரக் கணக்கோ தெரியாது" என்று கூறியுள்ளார்கள்.
இந்நிலையில் எழுதப் படிக்கத் தெரியாதோர் கடன் ஒப்பந்தத்தை எவ்வாறு எழுதிப் பதிவுசெய்ய முடியும் என்றொரு கேள்வி எழலாம்.
இதற்குப் பின்வருமாறு சிலர் பதிலளித்துள்ளனர்: மார்க்கத்தைப் பொறுத்தவரை அதன் அடிப்படைகளான குர்ஆன், ஹதீஸ் ஆகியவற்றை எழுதிவைத்துத்தான் பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியமில்லை.ஏனெனில், அல்லாஹ்  குர்ஆனை மக்கள் எளிதில் மனனமிடுவதற்கு ஏற்றாற்போல் அமைத்துள்ளான்.ஹதீஸ்களும் அவ்வாறே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடமிருந்து கேட்டுப் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
எனவே, இந்த வசனத்தில் எழுதிவைக்க வேண்டும் என்று அல்லாஹ்  கட்டளையிட்டிருப்பது, மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் சிற்சில விஷயங்களைப் பற்றித்தான்.இது ஒரு வழிகாட்டு நெறியே தவிர, கட்டாயமன்று.

கடன் பத்திரமும் வணிக ஒப்பந்தமும் 
-----------------------------------
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: கடன் கொடுப்பவர் அதை எழுதிவைத்துக்கொள்ளட்டும்.வணிக ஒப்பந்தம் செய்பவர் சாட்சியை ஏற்படுத்திக்கொள்ளட்டும்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: கஅப் (ரலி) அவர்களின் நண்பரான அபூசுலைமான் அல்மர்அஷீ (ரஹ் ) அவர்கள் ஒரு முறை தம் தோழர்களிடம், "அநீதியிழைக்கப்பட்ட ஒருவர் இறைவனிடம் முறையிட்டும் அவரது பிரார்த்தனையை இறைவன் ஏற்கவில்லை.அவரைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்.
அதற்குத் தோழர்கள், "அது எவ்வாறு நடந்திருக்க முடியும்? (அநீதியிழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை இறைவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான்?)" என வினவினர்.
அப்போது அவர் கூறினார்: ஒரு குறிப்பிட்ட தவணையை ஏற்படுத்தி அவர் வியாபார ஒப்பந்தம் செய்தார்.ஆனால், அதற்கு அவர் சாட்சியையும் ஏற்படுத்தவில்லை; அதைப் பதிவு செய்யவுமில்லை.
பின்னர் அவருக்குச் சேர வேண்டிய பொருளை, அவர் யாரிடம் வியாபார ஒப்பந்தம் செய்தாரோ அவர் கொடுக்க மறுத்துவிட்டார்.இதனால் அவர் இறைவனிடம் பிரார்த்தித்தார்.ஆனால், அவர் (கடன் ஒப்பந்தத்தை எழுதிவைத்துக்கொள்ள வேண்டும் என்ற) இறைவனின் கட்டளைக்கு மாறுசெய்த காரணத்தால் அவரது பிரார்த்தனையை இறைவன் ஏற்கவில்லை.
ஹசன் அல்பஸ்ரீ மற்றும் இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) ஆகியோர் கூறுகிறார்கள்: ஆரம்பத்தில் இந்தச் சட்டம் (கடன் ஒப்பந்தத்தைப் பதிவு செய்தல்) கட்டாயமாக்கப்பட்டிருந்தது.பின்னர் "உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி (ஒரு பொருளை ஒப்படைப்பாரா)னால் நம்பப்பட்டவர் தம்மிடமுள்ள அடைக்கலப் பொருளைத் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும்" என்ற (2:283ஆவது) வசனத்தின் மூலம் அது மாற்றப்பட்டுவிட்டது.
பின்வரும் ஹதீஸும் இதற்குச் சான்றாகும்.அது இஸ்ரவேலர்கள் தொடர்பான நிகழ்ச்சியாக இருந்தாலும், முந்தைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று நமது மார்க்கத்தில் நிராகரிக்கப்படாவிட்டால் நமக்கும் அது செல்லும்.இந்நிகழ்ச்சியில், எழுதிவைக்காமலும் சாட்சி ஏற்படுத்தாமலும் இருந்தது நிராகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத் தக்கதாகும்.

அல்லாஹ் வே சாட்சி 
-----------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இஸ்ரவேலர்களில் ஒருவர் மற்றொருவரிடம் ஆயிரம் பொற்காசுகள் கடனாகக் கேட்டார்.கடன் கேட்கப்பட்டவர், "சாட்சிகளை என்னிடம் அழைத்துவா.அவர்களைச் சாட்சியாக வைத்துத் தருகிறேன்" என்றார்.
கடன் கேட்டவர் "சாட்சிக்கு அல்லாஹ் வே போதுமானவன்" என்றார்."அப்படியானால் ஒரு பிணையாளியை என்னிடம் கொண்டுவா" என்று கடன் கேட்கப்பட்டவர் கூறினார்.
அதற்குக் கடன் கேட்டவர் "பிணை நிற்க அல்லாஹ் வே போதுமானவன்" என்று கூறினார். கடன் கேட்கப்பட்டவர் "நீர் கூறுவது உண்மைதான் என்று கூறி, குறிப்பிட்ட தவணைக்குள் திருப்பித் தர வேண்டும் என்று ஆயிரம் பொற்காசுகளை அவருக்கு வழங்கினார்.
கடன் வாங்கியவர் கடல் மார்க்கமாகப் புறப்பட்டு, தம் வேலைகளை முடித்துக்கொண்டு, குறிப்பிட்ட தவணையில் கடனைத் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதற்காக வாகனத்தைத் தேடினார்.எந்த வாகனமும் அவருக்குக் கிடைக்கவில்லை.
உடனே ஒரு மரக்கட்டையை எடுத்து, அதைக் குடைந்து அதற்குள் ஆயிரம் பொற்காசுகளையும், கடன் கொடுத்தவருக்கு ஒரு கடிதத்தையும் உள்ளே வைத்து அடைத்தார்.
பிறகு கடலுக்கு வந்து, "இறைவா! இன்ன மனிதரிடம் நான் ஆயிரம் பொற்காசுகளைக் கடனாகக் கேட்டேன்; அவர் பிணையாளி வேண்டுமென்றார்; நான் "அல்லாஹ் வே பிணை நிற்கப் போதுமானவன்" என்றேன்; அவர் உன்னைப் பிணையாளியாக ஏற்றுக்கொண்டார்.
என்னிடம் சாட்சியைக் கொண்டுவரும்படி கேட்டார்; "சாட்சிக்கு அல்லாஹ் வே போதுமானவன்" என்று கூறினேன்; அவர் உன்னைச் சாட்சியாக ஏற்றுக்கொண்டார்.அவருக்குரிய (பணத்)தை அவரிடம் கொடுத்து அனுப்புவதற்காக ஒரு வாகனத்திற்கு நான் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை.இதையெல்லாம் நீ அறிவாய்.எனவே, இதை உரியவரிடத்தில் சேர்க்கும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன்" என்று கூறி, அதைக் கடலில் வீசினார்.அது கடலுக்குள் சென்றதும் திரும்பிவிட்டார்.
அத்துடன் தமது ஊருக்குச் செல்வதற்காக வாகனத்தையும் அவர் தேடிக்கொண்டிருந்தார்.இதற்கிடையே, அவருக்குக் கடன் கொடுத்த மனிதர், தமது செல்வத்துடன் வாகனம் எதுவும் வரக்கூடும் என்று நோட்டமிட்ட வண்ணம் புறப்பட்டார். அப்போது, பணம் அடங்கிய அந்த மரக்கட்டையைக் கண்டார். தமது குடும்பத்திற்கு விறகாகப் பயன்படட்டும் என்பதற்காக அதை எடுத்தார்.
அதைப் பிளந்து பார்த்தபோது பணத்தையும் கடிதத்தையும் கண்டார்.பின்னர் ஒரு நாள் கடன் வாங்கியவர் ஆயிரம் தங்கக் காசுகளை எடுத்துக்கொண்டு இவரிடம் வந்துசேர்ந்தார்.
"அல்லாஹ் வின் மீதாணையாக! உமது பணத்தை உமக்குத் தருவதற்காக வாகனம் தேடும் முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன்; இப்போதுதான் வாகனம் கிடைத்து வந்திருக்கிறேன்" என்று கூறினார்.அதற்குக் கடன் கொடுத்தவர், "எனக்கு எதையாவது அனுப்பிவைத்தீரா?" என்று கேட்டார்.
கடன் வாங்கியவர், "வாகனம் கிடைக்காமல் இப்போதுதான் வந்திருக்கிறேன் என்று உமக்கு நான் தெரிவித்தேனே!" என்று கூறினார்.கடன் கொடுத்தவர், "நீர் மரத்தில் வைத்து அனுப்பியதை உமது சார்பாக அல்லாஹ்  என்னிடம் சேர்த்துவிட்டான்; எனவே, நீர் கொண்டுவந்த ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு (சரியான) வழியறிந்து செல்வீராக" என்று கூறினார்.

நேர்மையான பதிவு 
--------------------------
அடுத்து "அவ்வாறு எழுதுபவர் உங்களிடையே நேர்மையான முறையில் எழுதட்டும்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்: அதாவது எழுத்தர் நேர்மையாக எழுத வேண்டும்; பாரபட்சமாக எழுதக் கூடாது.அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளைக் கூடுதல் குறைவின்றி எழுத வேண்டும்.
"எழுத்தர் எழுத மறுக்காமல் தமக்கு அல்லாஹ்  கற்றுக்கொடுத்ததைப் போன்று எழுதிக் கொடுக்கட்டும்".
அதாவது மக்கள் எழுதத் தெரிந்தவரை எழுத அழைக்கும்போது அவர் மறுக்கக் கூடாது.அந்த ஒப்பந்தத்தில் அவருக்கு எந்தத் தொடர்பும் இல்லாவிட்டாலும், அவர் எழுதிக் கொடுக்க வேண்டும்.அவருக்குத் தெரியாததை அல்லாஹ்  அவருக்குக் கற்றுக்கொடுத்ததைப் போன்று, எழுதத் தெரியாதவர்களுக்கு எழுதிக் கொடுப்பதன் மூலம் அவர் உதவ வேண்டும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தொழிலாளிக்கு உதவி புரிவதும், வேலை செய்ய முடியாத பலவீனமானவர்களுக்கு வேலை செய்துகொடுப்பதும் அறச் செயலாகும்.
மேலும், நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தமக்குத் தெரிந்த கல்வியை(ப் பிறருக்குக் கற்றுக்கொடுக்காமல்) மறைப்பவர் மறுமை நாளில் நெருப்புக் கடிவாளத்தால் கடிவாளமிடப்படுவார்.
முஜாஹித் மற்றும் அதாஉ (ரஹ் ) ஆகியோர் கூறுகிறார்கள்: எழுத்தர் எழுத அழைக்கப்படும்போது எழுதிக் கொடுப்பது அவர்மீது கடமையாகும்.
அடுத்து "கடன் வாங்கியவர் (கடன் பத்திரத்தின்) வாசகம் சொல்ல வேண்டும்; அவர் தம் இறைவனாகிய அல்லாஹ் வை அஞ்சட்டும்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
அதாவது கடன் வாங்கியவர், தமது பொறுப்பிலுள்ள கடனில் எதையும் மறைக்காமல் எழுத்தரிடம் சொல்ல வேண்டும்.இந்த விஷயத்தில் அல்லாஹ் வை அஞ்சி அவர் நடந்துகொள்ள வேண்டும்.
கடன் வாங்கியவர் விவரமற்றவராக -அதாவது விரயம் போன்றவற்றால் பொறுப்பற்றவராக- அல்லது பலவீனராக -அதாவது சிறுவராகவோ, மனநிலை பாதிக்கப்பட்டவராகவோ- அல்லது தாமாக வாசகம் சொல்ல இயலாதவராக- அதாவது தெளிவற்ற பேச்சால் அல்லது சரியானதை அறியாததால் வாசகம் சொல்ல இயலாதவராக- இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நேர்மையாக வாசகம் சொல்ல வேண்டும்.

இரு ஆண்களின் சாட்சி 
--------------------------
ஒப்பந்தத்தை எழுதிவைத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட இறைவன், அந்த ஒப்பந்தத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் "உங்கள் ஆண்களில் இருவரைச் சாட்சிகளாக்கிக்கொள்ளுங்கள்" என்றும் ஆணையிட்டுள்ளான்.இரு ஆண்கள் இல்லையென்றால், ஓர் ஆணும் இரண்டு பெண்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டும்.
இதுவெல்லாம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருளாதாரம் தொடர்பாகச் செய்யப்படும் ஒப்பந்தத்தில்தான்.இயற்கையாகவே பெண்கள் ஆண்களைவிடச் சிந்தனைத் திறனில் சற்றுக் குறைந்தவர்களாக இருப்பதால்தான் (சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம்) ஓர் ஆணுக்குப் பிரதியாக இரு பெண்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர்.
ஒரு முறை நபி (ஸல்) அவர்கள், "தாய்க் குலமே! நீங்கள் தர்மம் செய்துகொள்ளுங்கள்; அதிகமாகப் பாவமன்னிப்புக் கோருங்கள்.ஏனெனில், நான் உங்களையே நரகவாசிகளில் அதிகமானவர்களாகக் கண்டேன்" என்று கூறினார்கள்.
அப்போது துணிச்சல் மிக்க ஒரு பெண், "அல்லாஹ் வின் தூதரே! நாங்கள் நரகவாசிகளில் அதிகமானவர்களாக இருப்பதற்குக் காரணம் என்ன?" என்று கேட்டார்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நீங்கள் அதிகமாகச் சபிக்கிறீர்கள்; கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள்.அறிவிலும் ஆன்மிகத்திலும் குறைந்தவர்களாகயிருந்தும், அறிவாளியைக்கூடத் தன் வசப்படுத்தக்கூடியவர்களாக உங்களைவிட வேறு எவரையும் நான் கண்டதில்லை" என்று கூறினார்கள்.
(மீண்டும்) அப்பெண், "அல்லாஹ் வின் தூதரே! அறிவிலும் ஆன்மிகத்திலும் என்ன குறை?" என்று வினவினார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "இரு பெண்களின் சாட்சி ஓர் ஆணின் சாட்சியத்திற்குப் பிரதியாக இருப்பது அவளது அறிவுக் குறைவாகும்.தொழுகை, நோன்பு ஆகியவற்றை (மாதவிடாய் போன்ற காலங்களில்) விடுவது ஆன்மிகத்தின் குறைவாகும்" என்று பதிலளித்தார்கள்.
"நீங்கள் திருப்தி அடையும் ஓர் ஆணும் இரு பெண்களும்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டிருப்பது, சாட்சி நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது."சாட்சியை ஏற்படுத்துங்கள்" எனக் குர்ஆனில் பொதுவாக வந்துள்ள வசனத்திற்கும் "நேர்மையான சாட்சியை ஏற்படுத்துங்கள்" என்றே பொருள் செய்ய வேண்டும் என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
சாட்சிகள் நேர்மையாளர்களாக, திருப்திக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆதாரமாகக் கொண்டு, மர்ம மனிதரின் சாட்சியத்தை ஏற்கக் கூடாது என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
"அந்த இரு பெண்களில் ஒருத்தி சாட்சியத்தை மறந்துவிட்டால், அவளுக்கு மற்றொருத்தி நினைவூட்டுவாள்".அதாவது சாட்சியத்தின்போது என்ன நடந்தது என்பதை நினைவுபடுத்துவாள்.

சாட்சிகள் மறுக்கக் கூடாது 
--------------------------
அழைக்கப்படும்போது சாட்சிகள் மறுக்கக் கூடாது என அல்லாஹ்  கூறியுள்ளான்.அதாவது சாட்சிப் பொறுப்பை ஏற்குமாறு சாட்சிகள் அழைக்கப்பட்டால், அதை ஏற்பது கடமையாகும் என்று கத்தாதா மற்றும் ரபீஉ (ரஹ் ) ஆகியோர் விளக்கமளித்துள்ளனர்.எழுத்தர், இறைவன் தமக்குக் கற்றுக்கொடுத்ததைப் போன்று எழுத மறுக்கக் கூடாது என்பதைப் போன்றதுதான் இந்தக் கட்டளையும்.
இதிலிருந்து, சாட்சிப் பொறுப்பை ஏற்பது சமூகக் கடமை (ஃபர்ளு கிஃபாயா) ஆகும் என்று அறிய முடிகிறது.இதுவே பெரும்பாலோரின் கருத்தாகும் என்று சொல்லப்படுகிறது.
சாட்சியம் அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவருக்கே "சாட்சி" (ஷாஹித்) எனப்படும்.ஆகவே, அந்தப் பொறுப்பை ஏற்றவர், அதை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்படும்போது அந்த அழைப்பை ஏற்பது கட்டாயக் கடமையாகிவிடும்.
அதாவது குறிப்பிட்டவர் மட்டுமே அந்தப் பொறுப்பை ஏற்றிருந்தால், அவர் அதை நிறைவேற்றுவது தனிமனிதக் கடமை (ஃபர்ளு ஐன்) ஆகும்.பலர் பொறுப்பேற்றிருந்தால், பலர் சார்பாகச் சிலர் நிறைவேற்றினாலே (ஃபர்ளு கிஃபாயா) போதும்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: நீங்கள் சாட்சியாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டால், அதை ஏற்கவும் செய்யலாம்; ஏற்காமலும் இருக்கலாம்.ஆனால், சாட்சியாக ஆகிவிட்ட பிறகு சாட்சியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டால் அவசியம் அதை ஏற்றாக வேண்டும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சிறந்த சாட்சிகள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? (சாட்சியமளிக்கும் பொறுப்பை ஏற்றவர்கள்) சாட்சியமளிக்கும்படி அழைக்கப்படுவதற்கு முன்பே சாட்சியமளிப்பவர்தான்.
மேலும், நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தீய சாட்சிகள் யார் என்றால், சாட்சியமளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தாமாக முந்திக்கொண்டு அவர்கள் சாட்சியமளிப்பார்கள்.
மேலும், நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: பின்னாளில் ஒரு சமுதாயத்தார் வருவார்கள்.அவர்களின் சத்தியங்கள் அவர்களின் சாட்சியத்தையும், அவர்களின் சாட்சியம் அவர்களின் சத்தியங்களையும் முந்திவிடும்.
மற்றோர் அறிவிப்பில், "சாட்சியமளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படாமலேயே தாமாக முந்திக்கொண்டு சாட்சியமளிக்கும் ஒரு சமுதாயத்தார் வருவார்கள்" என்று காணப்படுகிறது.இவர்கள் பொய் சாட்சிகள் ஆவர்.
அடுத்து ““(கடன்) சிறிதாயினும் பெரிதாயினும் அதன் தவணையைக் குறிப்பிட்டு எழுதுவதில் நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
அதாவது கடன் சிறிதாயினும் பெரிதாயினும் அதை எழுதிவைக்க வேண்டும்.இதன் மூலம் கடன் கொடுக்கல் - வாங்கலில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அல்லாஹ்  முழுமையாக விவரித்துவிட்டான்.
"நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம்" என்பது, உரிமை சிறிதாயினும் பெரிதாயினும் எந்த நிலையில் இருந்தாலும், அதன் தவணையை எழுதுவதில் அலட்சியம் காட்டக் கூடாது என்பதைக் குறிக்கிறது.
"இவ்வாறு எழுதி வைத்துக்கொள்வதே அல்லாஹ் விடம் நேர்மையாகும்; சாட்சிக்கு வலுவூட்டக்கூடியதாகும்".சாட்சி தமது கையெ?ப்பத்தைப் பின்னால் ஒரு சமயம் பார்க்கும்போது, அவர் அளித்த சாட்சியம் நினைவுக்கு வரும்.எழுதாமல் விட்டால், ஒருகால் சாட்சியத்தையே மறந்துவிடவும் வாய்ப்பு உண்டு."சந்தேகம் கொள்ளாமலிருக்கவும் எழுதிவைப்பதே ஏற்றதாகும்".பின்னாளில் சச்சரவு எழும்போது, எழுதிவைத்த பத்திரத்தைப் பார்த்து அவர்களே சுமுகத் தீர்வு காண இது உதவும்.

நேரடி வியாபாரம் 
-----------------------
பின்னர் அல்லாஹ்  கூறுகின்றான்: "எனினும், உங்களிடையே அப்போதே நடக்கும் நேரடி வியாபாரமாக இருப்பின், அதை எழுதிவைக்காமல் இருப்பதால் உங்கள்மீது எந்தக் குற்றமுமில்லை".
அதாவது ரொக்கப் பணம் கொடுத்து உடனுக்குடன் பொருளைக் கொள்முதல் செய்யும் நேரடி வியாபாரமாக இருந்தால், அதை எழுதிவைக்காமல் இருப்பதால் எந்தத் தவறுமில்லை.ஏனெனில், எழுதாமலிருப்பதால் ஏற்படும் (மறதி, மோசடி போன்ற) பாதிப்புகள் நேரடி வியாபாரத்தில் ஏற்படுவதில்லை.
அடுத்து "வியாபார ஒப்பந்தம் செய்யும்போது நீங்கள் சாட்சிகளை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.அதாவது தவணை முறையிலோ, தவணை முறை இல்லாமலோ எந்த அடிப்படையில் வியாபார ஒப்பந்தம் செய்தாலும் உங்கள் உரிமைமீது நீங்கள் சாட்சிகளை ஏற்படுத்துங்கள்.
இந்தச் சட்டம் "உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி (ஒரு பொருளை ஒப்படைப்பாரா)னால் தம்மிடமுள்ள அமானிதப் பொருளைத் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும்" என்ற அடுத்த (2:283ஆவது) வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டுவிட்டது என ஷஅபீ மற்றும் ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர்.
ஆனால், பெரும்பாலான அறிஞர்கள், வணிக ஒப்பந்தத்திற்குச் சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்தச் சட்டம் கட்டாயமல்ல என்றும், விருப்பத்தின் பேரில் செய்வதற்கான ஒரு பரிந்துரையே இது என்றும் கூறுகிறார்கள்.இதற்குப் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும்.
நபி (ஸல்) அவர்கள் ஒரு கிராமவாசியிடம் குதிரையெ?ன்றை வாங்கினார்கள்; அதன் விலையைக் கொடுப்பதற்காகத் தமக்குப் பின்னால் வரும்படி அவரிடம் கூறிவிட்டு வேகமாக நடந்துசென்றார்கள்.
ஆனால், அந்தக் கிராமவாசி மெதுவாகச் சென்றார்.அப்போது சிலர் அவரை இடைமறித்து, அந்தக் குதிரையை வாங்ககுவதற்காகப் பேரம் பேசினர்.நபி (ஸல்) அவர்கள் (ஏற்கெனவே) அந்தக் குதிரையை வாங்கிவிட்டார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியாது.
இறுதியில் அவர்களில் சிலர், ஒரு விலையைத் தருவதாகப் பேரம் பேசினர்.அது நபி (ஸல்) அவர்கள் பேசி முடித்த விலையைவிட அதிகமாக இருந்தது.எனவே, அவர் நபி (ஸல்) அவர்களை அழைத்து, "நீங்கள் இந்தக் குதிரையை வாங்க விரும்பினால் வாங்கிக்கொள்ளுங்கள்.இல்லையென்றால், அதை வேறொருவருக்கு விற்றுவிடுவேன்" என்று கூறினார்.
கிராமவாசியின் அழைப்பைக் கேட்ட நபி (ஸல்) அவர்கள், "(ஏற்கெனவே) இதை உன்னிடமிருந்து நான் வாங்கவில்லையா?" எனக் கேட்டார்கள்.அதற்கு அவர், "இல்லை; அல்லாஹ் வின் மீதாணையாக! இதை நான் உங்களுக்கு (இன்னும்) விற்கவில்லை" என்று கூறினார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "இல்லை; உன்னிடமிருந்து இதை நான் வாங்கிவிட்டேன்" என்று கூறினார்கள்.
நபி (ஸல்) அவர்களும் கிராமவாசியும் (இவ்வாறு) வாக்குவாதம் செய்துகொண்டிருந்தபோது, மக்கள் அவர்களைச் சூழ்ந்துகொண்டனர்.அப்போது கிராமவாசி நபி (ஸல்) அவர்களிடம், "நான் உங்களிடம் விற்றதற்கான சாட்சியைக் கொண்டுவாருங்கள்" என்று கூறினார்.
அப்போது அங்கு வந்த முஸ்லிம் ஒருவர் அந்தக் கிராமவாசியிடம், "உனக்கு நாசம் உண்டாகட்டும்! நபி (ஸல்) (அவர்களிடமா சாட்சியைக் கேட்கின்றாய்?) அவர்கள் உண்மையைத் தவிர வேறெதையும் கூறமாட்டார்கள்" என்று சொன்னார்.
நபி (ஸல்) அவர்கள் சொன்னதையும் "நான் உங்களிடம் விற்றதற்கான சாட்சியைக் கொண்டுவாருங்கள்" எனக் கிராமவாசி வாக்குவாதம் செய்ததையும் குஸைமா (ரலி) அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.இறுதியில் அவர்கள், "(நபியே!) தாங்கள் இதை வாங்கிவிட்டீர்கள் என்பதற்கு நான் சாட்சியமளிக்கிறேன்" என்று கூறினார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் குஸைமா (ரலி) அவர்களுக்கருகில் வந்து "எந்த அடிப்படையில் நீங்கள் சாட்சியமளிக்கிறீர்கள்?" எனக் கேட்டார்கள்.அதற்கு அவர்கள், "அல்லாஹ் வின் தூதரே! (தாங்கள் உண்மையாளர் எனத்) தங்களை நான் நம்புவதால் (அவ்வாறு கூறுகிறேன்)!" என்று சொன்னார்கள்.அப்போது நபி (ஸல்) அவர்கள் குஸைமா (ரலி) அவர்களின் சாட்சியத்தை இரு ஆண்களின் சாட்சியத்திற்குச் சமமாகக் கருதினார்கள்.
(இந்த ஹதீஸின்படி வியாபார ஒப்பந்தத்திற்குச் சாட்சிகளை ஏற்படுத்துவது கட்டாயமல்ல என்று தெரிகிறது.) எனினும், சாட்சிகளை நியமிப்பதுதான் விரும்பத் தக்கதாகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மூன்று பேரின் பிரார்த்தனை ஏற்கப்படாது.
1) நடத்தைகெட்ட மனைவியை விவாகரத்துச் செய்யதாவன்.
2) அநாதைக் குழந்தையின் பொருளை, அக்குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்பே (அந்தக் குழந்தையிடம்) ஒப்படைத்துவிட்ட பொறுப்பாளர்.
3) சாட்சி இல்லாமல் பிறருக்குக் கடன் கொடுத்தவர்.

சாட்சிக்கு இடையூறு அளிக்காதீர் 
-----------------------------------
அடுத்து "எழுத்தருக்கும் சாட்சிக்கும் எவ்வித இடையூறும் அளிக்கப்படக் கூடாது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.ஏனெனில், அவ்வாறு செய்யும்போது எழுத்தர் வாசகத்தை மாற்றி எழுதிவிடுவார்.சாட்சி தான் செவியுற்றதற்கு மாற்றமாகச் சாட்சியமளித்துவிடுவார்; அல்லது தனது சாட்சியத்தையே முழுமையாக மறைத்துவிடுவார்.
இவ்வாறு ஹசன் அல்பஸ்ரீ, கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் விளக்கமளித்துள்ளனர்.சிலர், எழுத்தர் மற்றும் சாட்சியின் மூலம் (மற்றவர்களுக்கு) இடையூறு அளிக்கக் கூடாது என இத்தொடருக்குப் பொருள் கூறியுள்ளனர்.
"(அவ்வாறு) நீங்கள் செய்தால் அது உங்களது குற்றமே" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.அதாவது உங்கள்மீது கடமையாக்கப்பட்டவற்றை நீங்கள் விடுவதும், தடுக்கப்பட்டவற்றை நீங்கள் செய்வதும் உங்களால் விளைந்த குற்றங்கள் ஆகும்.இந்தக் குற்றம் எப்போதும் உங்களுடன் இருக்கும்; அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது; அந்தக் குற்றத்தை உங்களால் தொலைக்க முடியாது.
"எனவே, அல்லாஹ் வை அஞ்சுங்கள்".அவன் உங்களைக் கண்காணித்துக்கொண்டிருக்கின்றான் என்பதை உணருங்கள்.அவனது கட்டளையைச் செயல்படுத்தி, அவன் தடுத்தவற்றை விட்டுவிடுங்கள்.
"அவன் உங்களுக்குக் கற்றுத்தருவான்" என்கிறது இவ்வசனம்.இதைப் போன்றே வேறு இடங்களிலும் அல்லாஹ்  கூறியுள்ளான்.இறைநம்பிக்கை கொண்டோரே! அல்லாஹ் வை நீங்கள் அஞ்சினால், அவன் உங்களுக்குத் தெளிவை ஏற்படுத்துவான் (8:29).
"இறைநம்பிக்கை கொண்டோரே! அல்லாஹ் வை அஞ்சுங்கள்.அவனுடைய தூதரை நம்புங்கள்.அவன் தனது அருளில் இரு மடங்கை உங்களுக்கு வழங்குவான்.மேலும், உங்களுக்கு ஓர் ஒளியை ஏற்படுத்துவான்.அதன் மூலம் நீங்கள் (நல்வழியில்) நடப்பீர்கள்" (57:28).
அடுத்து "அல்லாஹ்  அனைத்துப் பொருட்களையும் அறிபவன் ஆவான்" என்று கூறுகிறது இவ்வசனம்.அதாவது அனைத்து விஷயங்களின் நிலைமை, அவற்றின் பயன்கள், விளைவுகள் ஆகிய அனைத்தையும் அவன் அறிவான்.எந்த விஷயமும் அவனுக்குத் தெரியாமல் இருக்காது.அனைத்துப் படைப்புகளைப் பற்றியும் அவன் ஒரே நேரத்தில் அறிவான்.
